குன்றக்குடித்‌ தலவரலாறு 
களைக உ 05:03 அகன்‌ 


alll © Onl oull © 


Will Ou Onl oll இவய 
ull oll oul ol ell 


டுவா ome Hn 


1950 


திருவண்ணாமலை ஆதீனம்‌ 
. குன்றக்குடி 


உ 
திருச்சிற்றம்பலம்‌ 


இஃது 
இவ்வாலய பரம்பரை தருமகர்த்தா 


44.வது. மகா சந்நிதானம்‌ 


ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி 
ஆறுமுக தேசிக பரமாசாரிய சுவாமிகளின்‌ 


திருவுள்ள ததின்படி 
கற்‌ பன்‌ த்‌, 2. 


(2 ்‌ 


198 


விலை ணா 0-2௨0 


தீருப்புகழ்‌ 


தன தன தந்தத்‌ தன தன தந்தத்‌ 

தன தன தந்தத்‌ தனதான 
பிறர்‌ புகழின்‌ சொற்‌ பயி. மிள ந்தைப்‌ 
பருவம தன்கைச்‌ தலையாலே 


பீறவித ருஞ்சிக்‌ கதுபெருகும்‌ பொய்ப்‌ 
பெரு வழி சென்றக்‌ _—குண்மேவிச்‌ 


சிறுமை பொருந்தி பெருமை முடங்கிச்‌ 
செயலு மழீந்தற்‌ _பமதான 


தெரீயவர்‌ தங்கட்‌ கயலை விரும்பிச்‌ 


சில சில பங்கப்‌ _படலாமோ 


கெறுவித வஞ்சக கபடமோ டெண்டிக்‌ 
கிலு மெதிர்‌ சண்டைக்‌ அ கெழுசூரன்‌ 


கிளையுடன்‌ மங்கத்‌ தலைமுடி சிந்தக்‌ 
கிழிபட ஒன்றிப்‌ -ஃபொருதோனே 


குருமுனி இன்பப்‌ பொருள்பேற அன்நுற்‌ 
பன மனுவுஞ்சொற்‌ குரு நாதா 


குலக்‌ துங்கக்‌ கிரியுயர்‌ குன்றற்க்‌ 
குஐவளர்‌ கந்தப்‌ பெருமானே 


அருண ரி நாதர்‌, 


௨ 
குருபாதம்‌ 


குன்றக்குடித்‌ தலவரலாறு 


1. தலமும்‌ இருப்பிடமும்‌ 


இளமையே கோலமாய்‌, அழகே உருவமாய்‌ 
கருணையே வடிவமாய்‌. வான்பழித்‌ திம்மண்புகுந்து 
மனிதரை ஆட்கொள்ளும்‌ வள்ளலாக ஆறுமுகப்‌ 
பெருமான்‌ எழுந்தருளியுள்ள தலங்கள்‌ பல, எனினும்‌ 
குறிஞ்சிக்கிழவனாக விளங்கும்‌ குமரன்‌ குன்றுகள்‌ 
தோறும்‌ இருந்து அருள்‌ வழங்குகின்றான்‌, இத்தகைய 
குன்றுகளுள்‌ இக்குன்றக்குடி பாண்டிய நாட்டில்‌ 
இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ இருப்புத்தூர்க்‌ கூற்றத்‌ 
தில்‌ திருச்சிராப்பள்ளியிலிருந் து தனுஷ்கோடி செல்லும்‌ 
புகைவண்டிப்‌ பாதையிலுள்ள காரைக்குடி புகை 
வண்டி நிலையத்திலிருந்து .மேற்கே 7 கல்‌ தொலைவி 
. விருக்கிறது. உந்தூர்‌சி (பஸ்‌) வசதி உண்டு, 


2. தலப்யெயர்கள்‌ 


மயூர நகரம்‌, அரசவனம்‌, கிருஷ்ண நகரம்‌ மயில்மலை 
( மயூரசிரி) குன்றக்குடி எனப்‌ பல பெயர்கள்‌ இத்‌ 
தலத்துக்கு வழங்கப்பெறுகின்றன. 


1. மயூரநகரம்‌ :- முருகப்பெருமான து ஊர்‌ இயாகிய 
மயிலுக்கு இங்கு சாபவிமோசனம்‌ ஏற்பட்ட தாலும்‌ 
அம்மயில்‌ பூஜித்துப்‌ பேறுபெற்றதாலும்‌ மயூர நகர 
மெனப்‌ பெயர்‌ வந்தது. 


4 


9, அரசவனம்‌:- அரசமரங்களின்‌ மிகுதி காரணமாக 
அரசவனமெனப்‌ பெயர்‌ வந்தது. 


3, கீருஷ்ணநகரம்‌:- ருஷ்ணமூர்த்தி இங்கு எழுந்‌ 
தருளியுள்ள முருகப்பெருமான்‌ மீது பேரன்புகொண்ட 
வராஇப்‌ பாண்டவர்களை வழிபாடாற்றும்படி சொல்‌ 
லியதால்‌ இருஷ்ணககரமெனப்‌ பெயர்‌ வந்தது. 


4. மயில்மலை:- முருகனது மயில்‌ அப்பெருமானது 
சாபத்தால்‌ மயிலுருவத்தில்‌ மலையாக இருந்து சாப 
விமோசனம்‌ பெற்றதனால்‌ மயில்மலை எனப்‌ பெயர்‌ 
வந்தது, இன்றும்‌ மலையின்‌ தோற்றம்‌ மயிலுருவத்தி 
லேயே காட்சி அளிக்கிறது. 


5. குன்றக்குடி:- குன்றை தன்னிடத்தேகொண்ட 
ஊராக விளங்குவதனால்‌ குன்றக்குடி என்னும்‌ பெயர்‌ 
வந்தது. 


3. கோயிலமைப்பு 


ஆலயம்‌ ஊருக்கு நடுவில்‌ மலையின்மேல்‌ அமைந்‌ 
இருக்கிறது இரண்டு பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டு 
இன்று மலைக்கோயிலென்றும்‌ மற்றொன்று க&ழக்‌ . 
காயிலென்றும்‌ அழைக்கப்‌ பெறுகின்றன. மலைக்‌ 
கோயிலில்‌ முருகப்பெருமான்‌ ஆறுமுகங்களோடு 
மயில்‌ வாகனத்தில்‌ கிழக்கு முகமாக எழுந்தருளி 
இருபக்கங்களிலும்‌ தனித்தனியே மயில்‌ வாகனத்தில்‌ 
வள்ளியம்மையார்‌, தெய்வயானை யம்மையார்‌ 
அமர்ந்திருக்கக்‌ காட்சியளிக்கின்றார்‌. சந்நிதிக்கு தென்‌ 
புறத்தில்‌ சலவைக்‌ கற்களால்‌ அழகுற அமைக்கப்‌ 
பெற்ற அலங்கார மண்டபத்தில்‌ திருவுலா மூர்த்தி 


ஆறு திருமுகங்களோடும்‌ மயில்‌ ஊர்‌தியோடும்‌ எழுந்‌ 


5 


தருளியிருக்கன்றார்‌ பிரகாரத்தில்‌ நால்வர்‌, விநாயகர்‌, 
தென்முகக்கடவுள்‌ குழந்தைவடிவேலர்‌, கூத்தப்பெரு 
மான்‌, நவக்ரகங்கள்‌, சண்டேசுரர்‌ முதலிய மூர்த்திகள்‌ 
எழுந்தருளியிருக்கன்றார்கள்‌. மலையின்‌ மேல்‌ முன்‌ 
மண்டபத்தில்‌, வீரபாகுவும்‌, இடும்பனும்‌ எழுந்தருளி 
யிருக்‌இன்றார்கள்‌. நுழைவாயிலில்‌ தோகையடி வீனா 
யகர்‌ எழுந்தருளி இருக்கின்றார்‌. ,நுழைவாயலில்‌ மயில்‌ 
தோகை வடிவாதலால்‌ அதனருகில்‌ வீற்றிருக்கும்‌ . 
தந்இமுகருக்கு “* தோகையடி விநாயகர்‌?” என்று டெயர்‌ 
வழங்குகின்றது. 


மகஃையடிவாரத்தில்‌ தென்மேற்கு திசையில்‌ கீழக்‌ 
கோயில்‌ அமைந்திருக்கிறது. சுவாமியும்‌ அம்மனும்‌ 
இழக்கு முகமாக எழுந்தருளியுள்ளார்கள்‌, கோயிலின்‌ 
பெரும்‌ பகுதி. மலையிலேயே தோண்டி அமைக்கப்‌ 
பெற்றதாகும்‌, இக்கோயிலுக்கு நேர்‌ தெற்கில்‌ மடைப்‌ 
பள்ளி இருக்கிறது. நேர்‌ மேற்கலுள்ள திருகாள்‌ 
மண்டபத்தில்‌ கோயில்‌ அலுவலகம்‌ இருக்கிறது. 


ச, - மூர்த்திகள்‌. 


1. முருகன்‌:- ஆறுமுகங்களோடு எழுந்தருளி அருள்‌ 
வழங்குவதால்‌ ஆறுமுகக்கடவுள்‌. 


9. சுவாமி;  தேனாற்றுநாதர்‌, . சுயம்புமூர்த்தி; 
அகத்தியரால்‌ பிரதிஷ்டை செய்யப்பெற்று வழிபாடு 
செய்யப்பெற்றது. 


3. அம்மை:- அழகம்மை, 


6 
5. தலப்பெருமை. 


மல்‌ வழிபட்டு சாரூபம்‌ பெற்றது. கிருஷ்ண 
மூர்த்தி, வசிஷ்டர்‌, விசுவாமித்இரர்‌, நாரதர்‌, நான்‌ 
மூகன்‌, கருடன்‌. தேவேந்திரன்‌, சூரியன்‌, மன்மதன்‌ 
முதலியவர்கள்‌ வழிபட்டதும்‌ அகத்தியமுனிவர்‌ 
பூஜித்ததும்‌ பாண்டவர்கள்‌, வழிபட்டதும்‌, கலிங்க 
தேசத்து இடும்பன்‌ என்ற அசுரன்‌ காவடி எடுத்து 
வழிபட்டு வயிற்றுவலி நீங்கப்பெற்ற துமாகிய பெருமை 
களையுடையது. 


6. புராண வரலாறு. 


மயில்‌ பேருபெற்றது;- சிவபெருமான்‌ தன்‌ சக்தியை 
இருபாகமாக்க ஒரு பாகத்தை போக சக்தியாகவும்‌, 
மற்றோரு பாகத்தை முருகக்கடவுளாகவும்‌ ஆக்கி 
ஞானசக்தியை முருகக்‌ கடவுளுடைய இருதயத்தில்‌ 
பதித்து, இச்சா சக்தியையும்‌ கிரியா சக்தியையும்‌ 
படைக்கலங்களாகக்‌ கொடுத்து, ஞான சக்திதரன்‌, 
குகன்‌, விசாகன்‌ என்னும்‌ திருநாமங்களைக்‌ கொடுத்‌ 
தருளி, கயிலையின்‌ இடப்பாகத்தில்‌ இருந்துகொண்டு 
ஐந்தொழிலைச்‌ செய்துவருக என்றநளி, வாகனமாக 
மயிலையும்‌, துணையாக ஜயந்தன்‌ முதலிய கணங்களை 
யும்‌ கொடுத்தார்‌. இங்ஙனம்‌ முருகப்பெருமான்‌ 
எழுந்தருளி இருக்குங்காலத்தில்‌ பெருமானது தெரி 
சனத்துக்காக வந்த நான்முகன்‌ முதலிய தேவர்கள்‌ 
வாசலில்‌ நின்ற மயிலினிடத்தில்‌ முருகனது ஊர்தி 
யாகப்‌ பேறு பெறுதற்காக சூரன்‌, தன்‌ தம்பிகளுடன்‌ 
காஞ்சிபுரத்தில்‌ தவம்‌ செய்துகொண்‌ டிருக்கன்றான்‌ 
என்று சொன்னார்கள்‌. இதனை கேட்ட மயில்‌ மனம்‌ 
வருந்தி முருகப்பெருமானை தியானிக்க பெருமான்‌, 


ப்‌ 


தவத்திலிருந்த சூரன்‌ முதலிய நால்வரையும்‌ கணங்க 
ளாக்கி அருகில்‌ வைத்துக்கொண்டார்‌. 


பின்னர்‌ ஓநசமயம்‌ தெரிசனத்திற்கு வந்த நால்‌ 
மூகன்‌, திருமால்‌ முதலிய தேவர்களை சூரனாதியோர்‌ 
பழிவாங்கும்‌ எண்ணத்தோடு, மயிலினிடம்‌ சென்று 
அன்னமும்‌, கருடனும்‌ வேகமாய்ப்‌ . பறந்து செல்லு 
வதில்‌ தங்களைக்காட்டிலும்‌ மயிலுக்குச்‌ சாமாத்திய 
மில்லையென்று குறைவாகப்‌ பேசியதாகச்சொல்ல, மயில்‌ 
கோபங்கொண்டு அ௮ன்னச்கையும்‌, கருடனையும்‌ விழுங்கி 
விட்டது. தெரிசனம்‌ . முடிந்து திரும்பீய நான்முக 
னும்‌ திருமாலும்‌ தங்கள்‌ வாகனங்களைக்‌ காணாது 
முருகப்பெருமானிடம்‌ முறையிட. பெருமான்‌ நடந்‌ 
ததை உணர்ந்து மயிலை வாகனங்களைக்‌ கக்கும்படி 
ஆணையிட நான்முகனும்‌ திருமாலும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
வாகனங்களில்‌ ஏறி இருப்பிடஞ்‌ சென்றார்கள்‌. அடிய 
வர்களுக்கு இடையூறு செய்ததின்‌ காரணமாக மயிலை 
மலையாகும்படி சபித்தார்‌. முருகப்பெருமான்‌ மயில்‌ 
குறையிறந்து வருந்த முருகப்பெருமான்‌ பாண்டிய 
நாட்டில்‌ அரசவனத்தில்‌ (குன்றக்குடியில்‌) மலையாக 
இருக்கும்படியும்‌, அங்குவந்து சாபவிமோசனம்‌ செய்வ 
தாகவும்‌ அருளினார்‌. கோள்‌ சொன்ன சூரனாதிய 
கணங்களை அசரர்களாகும்படி சபித்தார்‌, அவர்கள்‌ 
அசுரர்களாகப்‌ பிறந்து, அறத்திற்கு மாறுபட்ட 
செயல்களைச்‌ செய்து தேவர்களைத்‌ அன்புறுத்த சிவ 
பெருமானது திருவுள்ளப்படி. முருகப்பெருமான்‌ ஆறு 
முகங்களோடு தோன்றி சூரன்‌ முதலிய அசுரர்களை 
அழித்தார்‌. பீன்னர்‌ முருகப்பெருமான்‌ குன்றக்குடிக்கு 
வந்து மயிலினது சாபத்தை நீக்கி மயிலை இரண்டு 
பாகமாக்கி ஒருபாகத்தை சாரூப பதவி அடையும்படிக்‌ 
கும்‌, மற்றொரு பாகத்தை மலையாக இருக்கும்படிக்கும்‌ 
அருள்‌ செய்தார்‌. மயிலினது வேண்டுகோளுக்கிணங்கி 


8 


மயிலுருவத்திலமைந்த மலையில்‌ முருகப்பெருமான்‌ 
எழுந்தருளியிருந்து உயிர்களுக்கு வற்றாத, முற்றாத 


பேரின்பப்‌ பெருவாழ்வை வழங்குகின்றார்‌. 


அதத்தியர்‌:- சிவபெருமானது ஆணைப்படி. அகத்திய 
முனிவர்‌ சண்முகப்பெருமானை வழிபட்டு திருவருளுக்‌ 
குரியவரானார்‌. 


வசிஷ்டர்‌:- கெளசிக முனிவரது சாபத்தால்‌ நீசத்‌ 
துவத்தை அடைந்தனர்‌. வசிஷ்டமுனிவரின்‌ புதல்வர்‌ 
கள்‌ வசிஷ்கர்‌ ஸ்ரீ ஷண்முகப்பெருமான வழிபட்டு 
புதல்வர்களுக்கு ஏற்பட்டிரந்த சாபத்தை நீக்கிக்‌ 
கொண்டார்‌. 


விசுவாமித்திரர்‌:- வசிஷ்ட முனிவரது புதல்வர்களுக்கு 
கொடிய சாபத்தைக்கொடுத்த பாபத்தை ஸ்ரீ சண்முக 
பெருமானை வணங்க நீக்கக்கொண்டு ஞானத்தையும்‌ 
பெற்று விளங்கினார்‌. 


பீர்ம்மா:- சிவபெருமானது முடியைத்‌ தேக்கண்ட 
தாகப்‌ பொய்சொல்லிய பாபத்தை ஸ்ரீ ஷண்முஃப்‌ 
பெருமானை வணங்கி நீக்கிக்கொண்டு, உலகம்‌ நித்திய, 
நைமித்திய, காமிய கருமங்களிலும்‌, பிராமணருடைய 
வடிவத்திலும்‌ பூஜிக்கும்‌ வரத்தையும்‌ பெற்றுக்‌ 
காண்டார்‌. 


கருடன்‌:- கருடன்‌ ஸ்ரீ சண்முகப்‌ பெருமானை 
வணங்கி அவரது அருளைத்‌ துணையாகக்கொண்டு 
அமுதத்தைப்பெற்று கத்துரு என்பவனின்‌ புதல்வர்க 
ளாகிய நாகர்களிடம்‌ அடிமைப்பட்டிருந்த தனது 
தாய்‌ விந்தையை விடுவித்தான்‌. 


9 ச 


இந்தீரன்‌:- இத்தலத்தில்‌ ஸ்ரீ சண்முகப்பெருமானை 
வழிபட்டு அவரது திருவருளால்‌ மூசி என்னும்‌ 
அசுரனை வென்றான்‌, 


சூரியன்‌;- தன்னை வீட்டுப்பிரிந்து குதிரை வடிவத்‌ 
தோடு குருகண்டத்தில்‌ இருந்த; வந்த தனது மனைவி 
உஷா தேவியைச்சேர ஸ்ரீ சண்முகப்பெருமானை 
வணங்கி வழிபட்டு அடைந்து இன்பவாழ்வு 
வாழ்ந்தனன்‌, 


மன்மதன்‌:- இத்தலத்தை வழிபட்டு ஸ்ரீ சண்முகப்‌ 
பெருமானது திருவருளால்‌ உலகமனைத்தையும்‌ வெற்றி 
கொள்ளும்‌ பேற்றைப்‌ பெற்றான்‌. 


பாண்டவர்‌:- கருஷ்ணமூர்‌ த்தியினுடைய ஆணைப்படி 
பாண்டவர்கள்‌ இத்தலத்தை வழிபட்டு சண்முஃப்‌ 
பெருமானது திருவருளால்‌  துரியோதனாதிகனப்‌ 
போரில்‌ வென்றனர்‌. 


நாரதர்‌;- ஸ்ரீ சண்முகப்பெருமானை விதி முறைப்படி 
வணங்கி வழிபட்டு இன்பப்‌ பெருவாழ்வு பெற்றார்‌, 


இடும்பன்‌:- கலிங்க தேசத்து” இடும்பனென்னும்‌ 
அசுரன்‌ வயிற்று வலியினால்‌ மிகவும்‌ வருந்தி மயில்மலை 
முருகப்பெருமானிடத்தில்‌ மிகவும்‌ அன்பு கொண்ட 
வனாய்‌ கிரவுஞ்ச.கிரியைக்‌ காவடியாகக்கொண்டு வந்து 
பிரார்த்தனை செய்ய வயிற்றுவலிநீங்க ஆலயத்திலே 
பக்த கோடிகளுள்‌ ஒருவராக இருக்கின்றான்‌. 


5 


10 
7. தீர்த்தங்கள்‌ 


சரவணப்பொய்கை, மதுபுஷ்பகரனி, மயீல்‌ தீர்த்தம்‌, 
சத்தி தீர்த்தம்‌, பாண்டவர்‌ தீர்த்தம்‌, தேனாறு, ஷண்முகநதீ 
முதலிய தீர்த்தங்கள்‌ இருக்கின்‌ றன. 


சரவணப்பொய்கை:- மலையடி வாரத்தில்‌ தென்மேற்‌ 
தலுள்ளது மயிலானது வேண்டுகோளுக்கிணங்கி 
வண்‌ முகப்பெருமானால்‌ தோற்று விக்கப்பெற்ற 
இத்திர்த்தத்தில்‌ மூழ்கு உள்ளன்போடு ஸ்ரீ சண்முகப்‌ 
பெருமானை வழிபடுகன்றவர்கள்‌ கோய்‌ நீக்கம்‌, 
பிள்ளைப்பேறு முதலிய எல்லாப்பேறுகளையும்‌ பெற்று 
இன்புறுகிறார்கள்‌. 


பாண்டவர்‌ தீர்த்தம்‌:- இத்தீர்த்தம்‌ மலையின்மேல்‌ 
மேற்குப்பக்கத்தில்‌ உள்ளது, பாண்டவர்களால்‌ 
பூஜைக்காக அமைக்கப்பட்டதாதலால்‌ ' பாண்டவர்‌ 
தீர்த்தம்‌ என்று அழைக்கப்பெறுகிறது. 


தேனாறு:- ஊருக்கு வெளியில்‌ கிழக்கே அமைகல்‌ 
தொலையிலுள்ளது அகத்தியர்‌ தாம்‌ பிரதிஷ்டை 
செய்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகித்த தேன்‌ ஆறாகப்‌ 


பெருகியதாக வரலாறு 
8. வழிபட்டோர்கள்‌ 


கிருஷ்ணபகவான்‌, வசிஷ்டர்‌, விசுவாமித்திரர்‌, நாரதர்‌ 
பீரம்மா, கருடன்‌, தேவேந்தீரன்‌, சூரியன்‌, மன்மதள்‌, 
பாண்டவர்‌, மயில்‌. இடும்பன்‌ முதலியோர்‌ வழிபட்டுப்‌ 
பற்பல பேறுகளைப்‌ பெற்றுள்ளார்கள்‌. சுதந்திரக்‌ 
இளர்ச்சியில்‌, சிறந்த வீரர்களாக விளங்கிய மருது 


11 


சகோதரர்கள்‌ ஸ்ரீ சண்முகப்பெருமானிடத்தில்‌ அகங்‌ 
குழைந்த பக்தியையுடையவர்களாயிருந்து பல 
இருவாபரணங்கள்‌ செய்து வைத்திருக்கின்றனர்‌. 


9. சுத்துக்கோயில்கள்‌ 


வீரமகாளியம்மன்‌ என்றொரு தேவி கோயிலுண்டு 
கண்‌ கண்ட தெய்வமாக விளங்கி பக்தர்களுக்கு 
பேரருள்‌ விளங்குகின்ற பெருமை இத்‌ தேவியாருக்‌ 
குண்டு, விசேட உத்சவங்களும்‌ நடைபெறுகின்றன. 


70, மண்டபங்கள்‌, 


மலையடிவாரத்தில்‌ இரண்டு பெரிய திருநாள்‌ 
மண்டபங்கள்‌ இருக்கின்றன. ட்‌ 


11. சிற்பங்கள்‌. 


தழக்கோயில்‌ மலையிற்குடை.ந்து அமைக்கப்‌ 
“பட்டதாகும்‌, இதில்‌ மலையிலேயே அமைக்கப்பட்ட 
ஜந்து சிவலிங்கங்களிருக்கின்றன, மலைக்கொழுந்தீசர்‌ 
சன்னதியில்‌ அழகான பல உருவங்கள்‌ செதுக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. அவற்றுள்‌ துவார பாலகர்கள்‌; 
வலம்புரி விநாயகர்‌, திருமால்‌, பீரம்மா. ஈசுவரன்‌, துர்க்கை 
சங்கர நாராயணராகும்‌ அவற்றுள்‌ சிவபெருமானின்‌ 
இருக்கூத்திலுள்ள சிலை ஒன்று மிக அழகாக கண்‌ 
கவரத்தக்க முறையில்‌ அமைந்திருக்கன்றது. பொது 
வாக இக்கோயில்‌ இற்பக்களைக்‌ களஞ்சியமாக 
விளங்குகின்றது. 


ரன்‌ 
12. நித்திய பூஜைகளும்‌ திருவிழாக்களும்‌ 


குமார தந்திர முறைப்படி காடோரும்‌ ஐந்து 
கால பூஜைகள்‌ நடைபெறுகின்றன. கிருத்திகை 
ஏறுபடியும்‌ ஏனைய மாத ஏறுபடியும்‌ நடைபெறு 
இன்றன. ஸ்கந்தசஷ்டிவிழா, தைபூசத்தீருவிழா, பங்குனி 
உத்தீர வீழா முதலிய ஏறுபடிகள்‌ சிறப்பாக 
நடைபெறுகின்றன. 


13 திருப்பணி 


ஆதி இராமனாதபுர சமஸ்தான சேதுபதிகளால்‌ 
இருப்பணி செய்யப்பட்டது. பின்னே ஒருவரும்‌ பெரிய 
இருப்பணிகள்‌ செய்ததாகத்‌ தெரியவில்லை திருக்‌ 
கயிலாய பரம்பரைத்‌ திருவண்ணாமலை ஆதீனத்தில்‌ 
49வது மகாசன்னிதானமாக எழுந்தருளி இருந்த 
ஸ்ரீலஸ்ரீ தெய்வசிகாமணி பொன்னம்பல தேசிக 
பரமாசாரிய சுவாமிகள்‌ காலத்தில்‌ கண்டரமாணிக்கம்‌ 
பெரி, சோமசுந்தரம்‌ செட்டியார்‌ அவர்களால்‌ சில்லரைப்‌ 
பழுதுகள்‌ பார்க்கப்பெற்று 1939ம்‌ ஆண்டில்‌ 
கும்பாபிஷேகம்‌ செய்யப்பெற்றது. 


14. சமயப்பணி, 
விசேஷ நாட்களிலும்‌ உத்சவ காலங்களிலும்‌ 


தக்க அறிஞர்களைக்‌ கொண்டு சமயச்‌ சொற்பொழிவு 
கள்‌ செய்விக்கப்‌ பெறுகின்றன. 


25478 


18 
15 நிர்வாகம்‌. 


குன்றக்குடி; இருக்கயிலாய பரம்பரைத்‌ திருவண்‌ 
மைலை ஆதீன பரிபாலனத்திற்குட்பட்ட தேவஸ்‌ 
தானங்களுள்‌ ஒன்று. ஆதீன கர்த்தரவர்களாக 
எழுந்தருளியிருக்கும்‌ ஸீலஸ்ர்‌ தெய்வசிகாமணி ஆறுமுக 
தேசிக பரமாசாரிய சுவாமிகள்‌ ஆதீனகர்த்தர்‌ 
ஸ்தானத்தை வடிக்க ஆரம்பித்தது (80-56-46) 
முதல்‌ இவ்வாலயத்தையும்‌ பரிபாலனம்‌ செய்து 
வருகின்றார்கள்‌ 


70: கல்வெட்டுகள்‌ 


இழ்கோவிலில்‌ நிறைய கல்வெட்டுகள்‌ இருக்‌ 
கின்றன. அரசியலார்‌ வந்து பிரதி எடுத்துச்சென்றி 
ருக்கன்றார்கள்‌. 


17. புராணங்களும்‌, திருப்பாடல்களும்‌ 


தென்மொழியிலும்‌, வடமொழியிலும்‌ புராணங்‌ 
கள்‌ இருக்கின்றன. அருணகிரி நாதர்‌ அருளிய திருப்‌ 
புகழ்‌ பாடல்களும்‌ மற்‌ றும்பல புலவர்களால்‌ பாடப்‌ 
பெற்ற மயூரசிரிக்‌ கலம்பகம்‌, மயூரகிரியில்‌ மயூரகீரிக்காதல்‌, 
சண்முகநாதர்‌ உலா, மயூரகிரிக்கோவை, மயூரகிரிப்பிள்ளைத்‌ 
தமிழ்‌, மயின்மலைப்பிள்ளைத்‌ தமிழ்‌ எனப்‌ பலப்‌ பிரப்‌ 
தங்களும்‌ தனித்தனி தோத்திரப்பாக்களும்‌ உள்ளன, 


கிடைக்குமிடம்‌:- 
(பவனி க்‌்‌ அவி வபப்ு 


ஆலய அலுவலகம்‌ 
குன்றக்குடி 


இராமனாதபுரம்‌ மாவட்டம்‌ 


தபால்‌ சிலவு 0-0-௨ 


கண்ணபிரான்‌ பவர்‌ பிரஸ்‌, திருப்புத்தூர்‌ %, ற. 


